GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No. TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Rs . 8 . 80 Paise. 


காடு 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


லலும் 


No. 73A ] 


சென்னை , வியாழக்கிழமை , மார்ச் 23 , 2017 
பங்குனி 10 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


பக்கங்கள் 


சட்டமுன்வடிவுகள் : 


எண் 14/ 2017 – தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரிச் (திருத்த) சட்டம் ... 


2 - 3 


எண் 15 / 2017 - தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரிச் (இரண்டாம் திருத்த) சட்டம் 


5 - 6 


எண் 16/ 2017 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் 2 ) சட்டம் 


7 - 14 


எண் 17 / 2017 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) சட்டம் 


15 - 22 


IV - 1 Ex. (T ) (73A ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 23 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 14 / 2017 . 
2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தினை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 
குறுந்தலைப்பு 1 . (1) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் (திருத்த ) சட்டம் 
மற்றும் 

என அழைக்கப்பெறும் . 
தொடக்கம் . 

(2 ) இது 2017 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 4 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 

வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 
உவத்திய் 2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் இரண்டாம் பமிள்மிணு 
உநீ நம்மும் இணைப்புப்பட்டியலில் , 

பண்தப் 
பண்ல ங் 

32 / 2006 
சிஷ 
திலுந்பய். 

(1 ) வரிசை எண் 6 - க்கு எதிராக , (4 ) - ஆம் நெடும் பத்தியில் , 30 விழுக்காடு ” எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " 34 விழுக்காடு " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

(2) வரிசை எண் 7 - க்கு எதிராக , (4) - ஆம் நெடும் பத்தியில் , " 23 .43 விழுக்காடு " எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , " 25 விழுக்காடு " எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


மாநில சொந்த வரி வருவாயில் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி 
வசூலானது பெருமளவிற்கு பங்களிக்கிறது . எனினும் , கடந்த மூன்று வருடங்களில் பெட்ரோலிய 
பொருட்களின் விலையில் ஏற்பட்ட வீழ்ச்சி , வருவாய் வசூலில் எதிர்மறை தாக்கத்தை 
ஏற்படுத்தியுள்ளது . பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை மீதான வரியை அதிகரிப்பதன் மூலம் 
வருவாயினை பெருக்கிடும் பொருட்டு , சேர்மங்களுடனோ அல்லது இல்லாமலோ உள்ள 
பெட்ரோல் மீதான வரிவீதத்தை 34 விழுக்காட்டிற்கும் மற்றும் உயர் வேக டீசல் எண்ணெய் 
மீதான வரிவீதத்தை 25 விழுக்காட்டிற்கும் உயர்த்துவதென அரசு முடிவு செய்தது . 

2 . மேற்படி முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்கும் பொருட்டு , 2006 - ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 32 / 2006 ) இரண்டாம் 
இணைப்புப்பட்டியலுக்கு திருத்தம் மேற்கொள்ள , அந்த சட்டத்தின் பிரிவு 86 - ன் உட்பிரிவு (1) - ன் 
கீழ் ஓர் அறிவிக்கை வெளியிடப்பட்டது . இச்சட்டத்தின் பிரிவு 86 - ன் உட்பிரிவு (2) க்கு இணங்க , 
மேற்சொன்ன அறிவிக்கையை மாற்றியமைப்பதற்கான சட்டமுன்வடிவு ஒன்று சட்டமன்ற 
பேரவையில் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது . 


3 . இச்சட்ட முன்வடிவு, மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


கே . சி . வீரமணி , 
வணிகவரித் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


IV - 1 Ex. ( T) (73A ) - 1a 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 23 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 15 / 2017 . 


தமிழ்நாடு சட்டம் 

32/ 2006 . 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தினை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் (இரண்டாம் குறுந்தலைப்பு 
திருத்த ) சட்டம் என அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது 2016 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் (3) - ஆம் பிரிவின் 3 - ஆம் 
( 5)- ஆம் உட்பிரிவிற்கு பின்னர், பின்வரும் உட்பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : பிரிவிற்கான 

திருத்தம் . 
" (5 - A ) . இந்தச் சட்டத்தில் என்ன அடங்கியிருந்த போதிலும் , ஆனால் உட்பிரிவு (5) - ன் 
வகைமுறைகளுக்கு உட்பட்டு , இடைமாநில வணிகம் அல்லது வர்த்தகத்தின் போது அல்லது 
பன்னாட்டு வணிகம் அல்லது வர்த்தகத்தின் போதான விற்பனை தவிர்த்து , மனித நுகர்வுக்கான 
அனைத்து வகையான மதுபானங்களின் விற்பனை மீது வரி செலுத்த கடப்பாடுடைய வணிகர் 
ஒவ்வொருவரும் , செலுத்தத்தக்க வரிக்கு கூடுதலாக , மனித நுகர்வுக்கான அனைத்து 
வகையான மதுபானங்களின் விற்பனையின் வரிவிதிக்கத்தக்க விற்றுமுதல் 
மீது 5 விழுக்காட்டிற்கு மிகாத வீதத்தில் , அரசால் அறிவிக்கை வாயிலாக 
குறித்துரைக்கப்படுவதற்கேற்ப , கூடுதல் வரி செலுத்த கடப்பாடு உடையவராவார் . மேலும் , 
வெவ்வேறு வகையான மனித நுகர்வுக்கான மதுபானங்களுக்கு வெவ்வேறான வீதங்கள் 
குறித்துரைக்கக் கூடும் : 

வரம்புரை: - ஆனால் , இந்த உட்பிரிவின் கீழ் செலுத்தத்தக்க வரியினை அல்லது இந்த 
உட்பிரிவின் கீழ் வரி என்பதாகப் புலப்படுகின்ற வகையில் செலுத்தத்தக்க வரியினை , இந்த 
உட்பிரிவின் கீழ் வரி செலுத்தும் வணிகர் வசூலித்திட உரிமையுடையவராதல் ஆகாது ." 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 
குஜராத் , உத்தர பிரதேசம் , உத்தராகண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற பிற மாநில 
மதிப்புக்கூட்டு வரிச் சட்டங்களில் பொருட்கள் மீது கூடுதல் வரி விதித்திட வகைமுறை உள்ளது . 
ஆனால் , 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
32/ 2006 ) கீழ் பொருட்கள் மீது அத்தகைய கூடுதல் வரி விதித்திட வகைமுறை ஏதுமில்லை . 

2 . மாநிலத்தின் வருவாயினை பெருக்கும் பொருட்டு , மனித நுகர்வுக்கான அனைத்து 
வகையான மதுபானங்களின் மாநிலத்திற்குள்ளான விற்பனையின் வரிவிதிக்கத்தக்க 
விற்றுமுதல் மீது 5 விழுக்காட்டிற்கு மிகாத வீதத்தில் கூடுதல் வரி விதித்திட வகைமுறை 
செய்திட , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 32 /2006 - க்கு , 1 - 4 - 2016 முதல் முன் தேதியிட்டு , 
திருத்தம் செய்வதென அரசு முடிவு செய்துள்ளது . இச்சட்டத்தின் இரண்டாம் 
இணைப்புப்பட்டியலின் கீழ் வரும் வெவ்வேறு வகையான மனித நுகர்வுக்கான மதுபானங்கள் 
குறித்து வெவ்வேறான வீதங்களில் கூடுதல் வரியினை அறிவிக்கை செய்திட மேற்சொன்ன 
சட்டத்தில் வகைமுறை ஒன்றை செய்திடவும் அரசு முடிவு செய்துள்ளது . 

3 . இந்த சட்டமுன்வடிவு , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


கே . சி . வீரமணி , 
வணிகவரித் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 23 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 16/ 2017 . 


EEL 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


11:1111111111111111111 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


IV - 1 Ex. (T ) ( 73A ) - 2 


10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் மாநிலத் 

மொத்தம் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 2) | 


(3 ) 


(5 ) 


- 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


வருவாய் 


1 ,71, 000 


51, 15 , 000 


52, 86 ,000 


மூலதனம் 


கடன் 


54 ,99,000 


54 ,99,000 


20 உயர் கல்வித் துறை 


வருவாய் 


58, 000 


58 , 000 


மூலதனம் 


6 , 000 


- 


22, 07 , 000 


22 ,13 ,000 


கடன் 


21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


வருவாய் 


16 ,000 


16,000 
20, 000 


மூலதனம் 


2, 20 ,91 ,000 


2 , 21 ,11 ,000 


கடன் 


22 காவல் (உள்துறை, மதுவிலக்கு பற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 


2 ,36 ,05, 000 


212, 05 , 96 ,000 


மூலதனம் 


209,69,93,000 

29,10 ,68, 000 
10,57, 31, 000 


29,10 ,68 , 000 
10 ,57 , 31, 000 


கடன் 


வருவாய் 


3, 47 ,14,000 


6 , 60 ,000 


23 தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள்துறை, மதுவிலக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


3 , 53 , 74 ,000 


மூலதனம் 


1 , 37 , 39 ,000 


1 , 37 ,39,000 


கடன் 


வருவாய் 


20 ,000 


4, 00, 000 


24 சிறைச்சாலைகள் (உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை) 


4 ,20 ,000 


மூலதனம் 


கடன் 


வருவாய் 


1 , 15 , 14 , 000 


25 . இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் (உள்துறை, 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


1, 15 , 14, 000 


மூலதனம் - 


12, 27, 65 ,000 


12 ,27 ,65 , 000 


கடன் 


- 


26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வார்ச்சித் துறை 


வருவாய் 


8 , 000 


8 ,000 


மூலதனம் 


கடன் 


27 தொழில் துறை 


வருவாய் 


7 ,99, 64 , 000 


மூலதனம் 


38,49, 99, 000 
108, 25, 76 , 000 


7,99, 64 ,000 
38 ,49, 99 ,000 
108,25, 76 , 000 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


11 


111111111111111:11111:111 


IV - 1 Ex. ( T) (73A ) - 2a 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரி 


பணிகளும் நோக்கங்களும் 


க்கை 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 

மொத்தம் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 4) 

(5 ) 


என 


( 3) 


. 


வருவாய் 


4 , 000 


37 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ( உள்துறை , மதுவிலக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


4 ,000 


மூலதனம் 


கடன் 


38 பொதுத் துறை 


வருவாய் 


153,99, 73, 000 


45 , 00 , 000 


154,44 ,73, 000 


மூலதனம் 


கடன் 


1 . 000 


1, 000 


39 கட்டடங்கள் (பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


மூலதனம் 


10, 11 ,75,000 
28 , 49,25 ,000 

41 , 49,000 


10, 11 , 75 ,000 
28, 49, 25 ,000 

41 , 49,000 


கடன் 


40 பாசனம் (பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


18 , 000 


18, 000 


மூலதனம் 


1 , 05 , 000 ) 


1 , 32 , 35, 000 


1 , 33 , 40 , 000 


கடன் 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 


59,000 


59, 000 


மூலதனம் 


3, 30, 000 


3, 30, 000 
67,84 ,000 


கடன் 


67,84, 000 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


வருவாய் 


16, 000 


16 ,000 


மூலதனம் 


231 ,55 ,89,000 

34 , 99 ,000 


231 ,55 , 89 ,000 

34, 99,000 


கடன் 


43 பள்ளிக் கல்வித் துறை 


வருவாய் 


32 ,000 


5 , 38 , 000 


5 , 70 ,000 


மூலதனம் 


16 ,23,74 ,000 

7,51 ,000 


16 ,23 ,74,000 

7 ,51 ,000 


கடன் 


44 குறு, சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் துறை 


வருவாய் 


7 , 01 , 55 , 000 


2 , 23, 000 


7 , 03 ,78, 000 


மூலதனம் 


கடன் 


45 சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


வருவாய் 


24, 34,71 ,000 


24 ,34, 71 ,000 


மூலதனம் 


22 , 00 , 00 , 000 

3 , 98 ,000 


22 ,00 , 00 ,000 

3 , 98 ,000 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


11:11:11:11:111111111111111 


கடன் 


14 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் | 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 1) 


{ 2} | 


( 4) 


கடன் செலவுகள் 


வருவாய் 


164 , 47 , 87 , 000 


164,47,87, 000 


மூலதனம் 


கடன் 


பொதுக் கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


14 , 46 ,25, 000 


14,46 , 25 , 000 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 , 942, 24 , 08 , 000 ) 

465 , 03 ,41, 000 


179 , 24 , 59 , 000 

3 ,78,63 ,000 
14 ,46 , 25 ,000 
197 , 49, 47 , 000 


4, 121 ,48, 67 , 000 

469 ,82 , 04 ,000 
205 ,27 ,60 , 000 


190 ,81 , 35 , 000 


பெருமொத்தம் 


4 ,599, 08 ,84 , 000 


4, 796 ,58 , 31 , 000 


நோக்க - காரண விளக்கவுரை, 


இச்சட்ட முன்வடிவானது 


(a ) 2016 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் 

அனுமதிக்கப்பட்ட துணை மானியங்களையும் ; 


( b ) அந்த ஆண்டிற்காக , மாநிலத் தொகுநிதியத்தின்மீது சாட்டப்பட்ட துணைச் செலவினத்தையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்காக , அரசமைப்புச் 
சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் 1 - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


D . க்ஷேலங்கரில் , 
மீன்வளம் , நிதி மற்றும் பணியாளர் (ம ) நிருவாகச் 

சீர்திருத்தத்துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 


செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


15 


2017 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 23 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 17 / 2017 . 


2017 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்கான 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து 
குறிப்பிட்டத் தொகைகளை எடுப்பதற்கு வகைசெய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு. 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் (முன்னனிமானிய வாக்களிப்பு) சட்டம் குறுந்தலைப்பு 
என வழங்கப்பெறும் . 
2. மாநில அரசு , 

2017 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் 1 - ஆம் நாளில் 

தொடங்குகிற 
( a ) இணைப்புப் பட்டியலின் (3)- ஆம் கலப்பத்தியில் (column ) அறிவித்துள்ளவாறு , 2017 - ஆம் 

நிதியாண்டின் ஒரு 
ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்காக , - 

பகுதிக்காக மாநிலத் 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் முன்னதாக அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் ; 

தொகுநிதியத்திலிருந்து 
குறிப்பிட்ட சில 

தொகைகளை எடுத்தல் 
( b ) இணைப்புப் பட்டியலின் (4)- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , அந்த - 

ஆண்டின் மேற்சொன்ன பகுதிக்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட 

செலவினத்தையும் ; 
எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையான ஒரு இலட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று 
கோடியே நாற்பத்தெட்டு இலட்சத்து இருபத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு மேற்படாத தொகைகளை, மாநிலத் 
தொகுநிதியத்திலிருந்து எடுக்கலாம் . 

3 . தொகுநிதியத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு 2 - ஆம் பிரிவின் கீழ் அதிகாரமளிக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கம் 
தொகைகளானவை, அந்த ஆண்டு தொடர்பாக இணைப்புப் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ள - 
பணிகளுக்காகவும், நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் . 


16 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுறிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 1 ) 


( 3 ) 


(5 ) 


( ரூ.) 


1 மாநிலச் சட்டமன்றம் 


30 , 06 , 56 ,000 


23, 46 , 000 


30 ,30, 02 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 ,000 


1 ,000 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


வருவாய் 


24,76, 48, 000 


7 , 37 ,63, 000 ) 


32 ,14,11 ,000 


மூலதனம் 
கடன் 


3 நீதி நிருவாகம் 


574, 36 , 08 ,000 


114, 37 , 98 ,000 


688, 74 ,06 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


வருவாய் . 


9 ,80 ,02 , 000 


மூலதனம் 


2 ,126 ,84 ,28, 000 
160 ,30 , 83 ,000 

1, 000 


2 ,136 ,64 , 30 , 000 
160 ,30 , 83 , 000 

1 ,000 


5 வேளாண்மைத் துறை 


3 , 000 


- வருவாய் 

மூலதனம் 
கடன் 


4, 933, 17 ,62, 000 
305 , 96 , 76 ,000 
91 , 35 ,00, 000 


4, 933,17,65, 000 
305 , 96, 76 , 000 

91 , 35 , 00 , 000 


கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் 
மீன்வளத் துறை) 


2 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


790 , 89 ,78 , 000 
21 , 75 , 31 ,000 

17 , 50, 000 


790,89,80 ,000 
21 , 75 ,31 ,000 

17 ,50 , 000 


7 மீன்வளம் (கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத் 

துறை) 


வருவாய் 


1 , 000 


433 ,42,50, 000 
104,40, 25 , 000 


433 , 42 ,51, 000 
104,40,25, 000 


மூலதனம் 


8 பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத் 

துறை) 


வருவாய் 


1 , 000 


45, 57 ,07 , 000 
45 , 50 , 01 , 000 


45 , 57 , 08 , 000 
45, 50 ,01 , 000 


மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


17 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுத்தியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 3) 


(5 ) 


9 பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 

சிறுபான்மையினர் நலத் துறை 


வருவாய் 


1 , 05 , 07 , 000 


மூலதனம் 


673, 72 , 95 , 000 
16 ,65 , 36 , 000 

1 ,000 


674, 78, 02 ,000 
16 ,65 , 36 , 000 

1 , 000 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை) 


235 ,56 , 12 , 000 


1 ,000 


235 ,56 ,13, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 000 


1 , 000 


11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு (வணிக வரி மற்றும் 

பதிவுத் துறை) 


வருவாய் 


199, 87 , 19 , 000 


1 , 000 


199 , 87 , 20 , 000 


மூலதனம் 
கடன் 


12 கூட்டுறவு ( கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் 
துறை) 

" பாதுகாப்த 


வருவாய் 


2 , 000 


1,697 , 00 ,54 ,000 

24, 19, 88 ,000 
8 ,66, 46 , 000 


1 ,697 , 00 ,56 ,000 
24, 19,88 ,000 
8 ,66 , 46 , 000 


மூலதனம் 
கடன் 


13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு, உணவு 

மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


வருவாய் 


4 , 000 


11111111111111111111 


5 , 161, 49 ,74 , 000 
258 , 19, 78, 000 

1 , 000 


5 ,161, 49,78, 000 
258 , 19 ,78 , 000 

1 , 000 


மூலதனம் 


கடன் 


14 எரிசக்தித் துறை 


வருவாய் 


1 , 000 


மூலதனம் 
கன் 


8 , 294 , 94 ,59, 000 
2 ,047 ,50, 05 , 000 
1 ,326 ,78, 04, 000 


8 ,294, 94 ,60 ,000 
2 , 047 ,50 , 05, 000 
1 ,326,78,04, 000 


15 சுற்றுச்சூழல் ( சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை) 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


7 ,06 ,68, 000 
12 ,72,60,000 
14 , 00 , 01 , 000 


7 , 06 , 69, 000 
12 , 72 ,60 ,000 
14 , 00 , 01 , 000 


16 நிதித் துறை 


4 . 000 


வருவாய் 
மூலதனம் 


775 , 36 , 99 ,000 
1 ,400, 00 , 01 , 000 
102 ,32, 06, 000 


775 , 37 , 03 ,000 
1 , 400,00,01 ,000 

102 ,32 , 06 , 000) 


17 கைத்தறி மற்றும் துணிநூல் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 

மற்றும் கதர்த் துறை) 


1 ,000 ) 


வருவாய் - 
மூலதனம் 
aai 


812 , 90, 02 ,000 

1 , 01 , 51 , 000 
50 , 36 ,54 ,000 


812 ,90,03, 000 

1 , 01 ,51 ,000 
50 , 36 ,54,000 


IV - 1 Ex. (T ) (73A ) - 3 


18 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 1 ) 


(2 ) 


( 4) 


( 5 ) | 


( ரூ .) 


18 கதர், கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் 

( கைத்தறி, கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை ) 


வருவாய் 


135 ,49,25 , 000 


1,000 


135 , 49, 26 , 000 


மூலதனம் 
கடன் 


1 , 000 


1 , 000 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


76,50 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


7 , 072 ,87 ,20, 000 
36 , 86 , 30 , 000 

1 , 000 


7,073 ,63,70 ,000 
36 , 86 , 30 , 000 

1 ,000 


20 உயர் கல்வித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


- 2, 467, 31 ,00 , 000 
108 , 96 , 79, 000 

1 , 000 


1 ,000 | 
1 , 000 


2 , 467 ,31,01, 000 
108 , 96 , 80 ,000 

1 ,000 


21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


வருவாய் 


979,26 , 93 ,000 
6,067 , 37 ,59,000 

1 ,000 


4 ,000 
2 ,000 


979 ,26 , 97 , 000 
6, 067,37,61, 000 

1 , 000 


மூலதனம் 
கடன் 


22 காவல் (உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 


2,43, 98 ,000 


4,231, 39,11 ,000 
301, 00 ,03, 000 

3 ,50 ,02 ,000 


4 ,233, 83, 09 ,000 
301 , 00 , 03 , 000 

3 ,50 , 02 , 000 


மூலதனம் 
கடன் 


23 தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள்துறை, மதுவிலக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


- வருவாய் 


1 . 000 


173, 07 ,84 ,000 
4, 36, 59,000 

1 , 000 


173 , 07 , 85 , 000 
4 ,36 ,59 ,000 

1 , 000 


மூலதனம் 
கடன் - 


4 , 000 


24 சிறைச்சாலைகள் (உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


189,75, 94, 000 

7,54 ,76 , 000 


189, 75 , 98 ,000 

7 ,54 ,76 , 000 


25 இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் (உள்துறை, 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 


1 , 000 


171, 97 , 27 , 000 

1 , 000 


171 , 97 , 28 , 000 

1 , 000 


மூலதனம் 
கடன் 


26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 


1 ,000 


960 , 76 , 78 , 000 
433 ,18, 20, 000 
462 ,00 , 01 , 000 


960 , 76 , 79, 000 
433, 18 ,20 , 000 
462 ,00 ,01 , 000 


மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரி 
க்கை 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மரநிலத் 
பேரவையால் தொகுதித்யத்திற்குச் 

மொத்தம் - 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


எண் 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( ரூ.) 


27 தொழில் துறை 


27 தொழில் துறை 


வருவாய் 


2 , 000 


மூலதனம் 
கடன் 


1 ,216 , 37 ,44, 000 

4 , 000 
245 ,00, 07 ,000 


1 ,216 , 37 ,46 , 000 

4 , 000) 
245 , 00 ,07 ,000 


28 செய்தி மற்றும் விளம்பரம் (தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் 

துறை) 


51 , 32 , 97 ,000 


51, 32 ,97, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


29 சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு (சுற்றுலா, பண்பாடு மற்றும் 

அறநிலையங்கள் துறை) 


5,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


66 ,86 ,41 ,000 
49,58 , 53 , 000 

1 , 000 


66 , 86 ,46 , 000 
49,58 ,53, 000 

1 ,000 


30 எழுதுபொருள் மற்றும் அச்சு ( தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் , 

துறை) 


7 , 02 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


78 , 99 ,12 , 000 

3, 000 


79, 06 , 14 ,000 

3 ,000 


31 தகவல் தொழில்நுட்பவியல் துறை 


1, 000 


வருவாய் 
மூலதனம் 


75, 23, 89 ,000 
5, 95 , 00 , 000 

1 , 000 


75, 23 ,90, 000 
5 , 95 , 00 , 000 

1 ,000 


கடன் 


32 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


வருவாய் 


5, 000 


மூலதனம் 


694,56 ,24 ,000 
12 ,63 , 12 , 000 

1 ,000 


694 ,56 ,29 , 000 
12 ,63,12 , 000 

1 ,000 


33 சட்டத் துறை 


வருவாய் 


18, 89, 94 , 000 


1, 000 


18, 89,95 ,000 


மூலதனம் 
கடன் 


34 நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 


2 ,000 | 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


5 ,543 ,28 ,82 ,000 
4 , 062 , 13, 66 , 000 
192,02, 97 , 000 


5 , 543 , 28 ,84, 000 
4, 062, 13 , 66 , 000 
192 , 02 ,97, 000 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


வருவாய் 


48 ,09, 72, 000 


மூலதனம் 


65 , 89 , 30 , 000 

1 , 000 
26 ,25 , 000 


113, 99 ,02 , 000) 

1 , 000 
26 ,25 , 000 


கடன் 


IV - 1 Ex . (T ) (73A ) - 4 


20 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி 
க்கை 
எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரலையால் தொகுதிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது காட்டப்பட்டது 


( 3 ) 


( 5 ) | 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை 


வருவாய் 


3, 000 


மூலதனம் 
கடன் 


176 ,50 ,02, 000 
122 , 96 , 90 ,000 

1 , 000 


176 , 50 , 05 , 000 
122 ,96 ,90, 000 

1 , 000 


37 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை (உள்துறை, மதுவிலக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 


75 , 07 ,88 ,000 


1 , 000 


75 , 07 ,89, 000 


மூலதனம் 
கடன் 


38 பொதுத் துறை 


வருவாய் 


11 , 24 ,000 


மூலதனம் 


290,55 , 97 , 000 

2 , 000 
14,35 , 00 ,000 


290 ,67,21, 000 

2,000 
14, 35 , 00 , 000 


aat 


39 கட்டடங்கள் ( பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


1 ,000 


மூலதனம் 
கடன் 


183 , 30 , 80 , 000 
689,28, 10, 000 

1, 000 


183 , 30, 81 , 000 
689 ,28, 10 ,000 

1 ,000 


40 பாசனம் (பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


1 ,270 , 78, 49, 000 
2, 080,53 , 80 , 000 


1, 000 
2,10, 02, 000 


1 , 270 ,78 ,50 , 000 
2 ,082 , 63, 82 ,000 


மூலதனம் 
கடன் 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 


3, 984 ,87 ,03, 000 
1 ,84,87 ,000 

1 , 000 


3, 000 
1 ,000 


மூலதனம் 
கடன் - 


3, 984 ,87 ,12 ,000 
1 ,84 , 88 , 000 

1, 000 


42 ஊக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


வருவாய் 


4, 000 


மூலதனம் 
கடன் 


10,665 , 88 , 95 , 000 
999 ,90 ,84 , 000 

- 1 ,000 


10 ,665 , 88, 99, 000 
999, 90 , 84 , 000 

1 ,000 


43 பள்ளிக் கல்வித் துறை 


22 , 15, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


18, 605,49,20 , 000 
246 , 90 ,54, 000 

1,000 


18 , 605 ,71 ,35 , 000 
246 ,90 ,54, 000 

1 , 000 


44 குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் துறை 


வருவாய் 


1 , 000 


337 ,60, 05 ,000 
35 , 02 , 13, 000 

1 , 000 ) 


337 ,60, 06 , 000 
35 , 02 ,13, 000 

1 , 000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


21 


கோரி 
க்கை 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
போலையால் தொருந்தியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


TEHT 


(1) 


(2) 


( 3) 


( 5 ) 


( ரூ.) 


45 சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


வருவாய் 


1 , 000 


3 ,343, 99,21 , 000 
2 , 82 , 82 ,000 

1 , 000) 


3 , 343, 99 ,22 , 000 
2 ,82 , 82 , 000 

1,000 


மூலதனம் 


கடன் 


46 தமிழ் வளர்ச்சி (தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை) 


33, 49, 50 , 000 


2 , 000 


33 , 49,52 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 ,000 


1,000 


47 இந்து சமய அறநிலையத் துறை ( சுற்றுலா, பண்பாடு மற்றும் 

அறநிலையங்கள் துறை) 


60 ,70 , 48 , 000 


2 , 10 , 00 ,000 


62 , 80 , 48 , 000 ) 


வருவாய் 
மூலதனம் 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 


3,000 


1,319,90 , 31 ,000 

315 ,00 ,04, 000 
337 ,50 ,08 ,000 


1 ,319 ,90,34, 000 

315 ,00,04,000 
337,50, 08, 000 


மூலதனம் 


கடன் 


49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை 


வருவாய் 


115 ,83, 27 , 000 


115, 83,28,000 


மூலதனம் 


1, 000 


1 ,000 


50 ஓய்வூதியங்களும் , ஏனைய ஓய்வுக்கால நன்மைகளும் 


வருவாய் 


15 ,670 , 58 , 21 , 000 


5,48,28 , 000 


15 , 676 , 06 , 49, 000 


மூலதனம் 
கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு 


523 , 73 , 36 ,000 


1 , 000 


523,73,37, 000 


வருவாய் 
மூலதனம் 


கடன் 


52 மாற்றுத் திறனாளிகள் நலத் துறை 


வருவாய் 


326 , 32 ,75 , 000 


326 ,32 , 76 , 000 


மூலதனம் 


கடன் 


1 , 000 ) 


1, 000 


53 சிறப்புத் திட்ட செயலாக்கத் துறை 


532 ,59 ,58 , 000 


532 , 59 ,59, 000 


வகுவாய் 
மூலதனம் 


1 , 000 


1 ,000 


22 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பணிகளும் நோக்கங்களும் 


கோரி 
க்கை 
எண் 


- கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுத்தியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


(2) 


( 5 ) 


( ரூ.) 


54 வனம் (கற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை) 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


263,22 ,72,000 
100,20, 04, 000 


263, 22 ,73,000 
100 , 20 ,04 , 000 


கடன் செலவுகள் 


17 , 983 , 96, 56 , 000 


17 , 983 , 96 ,56 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


பொதுக் கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 
- மூலதனம் 
கடன் 


7, 873,75 , 96, 000 


7 ,873 , 75 , 96 ,000 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 

கடன் 
பெருமொத்தம் 


108 , 790,88, 42 ,000 18, 176 ,10,43, 000 
20 , 082 , 33, 11 ,000 2 , 10 , 06 ,000 

2 ,848 ,30 ,25 , 000 7,873,75, 96 , 000 
131, 721 ,51, 78, 000 26 , 051 , 36 ,45 , 000 


126 , 966 , 98 ,85 ,000 
20 , 084 , 43 ,17 ,000 
10, 722 ,06 ,21 ,000 
157 , 773, 48 , 23 , 000 


நோக்க - காரண விளக்கவுரை, 


இச்சட்ட முன்வடிவானது - 

{ a ) மாநிலத்தின் மதிப்பீட்டுச் செலவினத்தைப் பொறுத்த அளவில், 2017 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் 

தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்காக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் முன்னதாக 

அனுமதிக்கப்பட்ட மானியங்களை எதிர்கொள்வதற்கும் , 
( b ) அந்த ஆண்டின் , மேற்சொன்ன பகுதிக்காக தொகு நிதியத்தின் மீது சாட்டப்பட்ட செலவினத்தை 

எதிர்கொள்வதற்கும் மேற்சொன்ன தொகைகளை ஒதுக்கீடு செய்வதற்கும் , 


தேவைப்படும் குறிப்பிட்ட தொகைகளை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து எடுப்பதற்கு வகை செய்வதற்காக , 
அரசமைப்புச் சட்டத்தின் 206 - ஆம் உறுப்பினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


D . க்ஷேலங்கரில் , 
மீன்வளம் , நிதி மற்றும் பணியாளர் (ம ) நிருவாகச் 

சீர்திருத்தத்துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


